தொழில்துறை முன்னேற்றத்‌ 


சென்னை சர்வேதேச வணி 
தத்‌ தொழிற்‌ பொருட்காட்சி 
யிலுள்ள சோவியத்‌ அரங்‌ 
கில்‌ நடைபெற்ற ஒரு வட்ட 
மேஜை மாநாட்டில்‌ சோவி 
யத்‌ எந்திரங்களின்‌ தன்மை 
கள்‌ விவாதிக்கப்பட்டன; 
திறமைகள்‌ போற்றப்பட 
டன; குறைபாடுகள்‌ கூறப்‌ 
பட்டன; கேள்விகள்‌ பல 
கேட்கப்பட்டன; அவற்றிற்‌ 
குப்‌ பதில்களும்‌ தரப்பட்‌ 
டன்‌ 


சோவியத்‌ உதவியின்‌ 
மெய்யான பலன்களும்‌, 
சிறப்பும்‌, அவ்வுதவியை 
எவ்வாறு நாம்‌ உபயோகித்‌ 
துக்‌ கொள்ளலாம்‌ என்ற 
விஷயமும்‌ தீவிரமாக அந்த 
மாநாட்டில்‌ விவாதிக்கப்‌ 
பட்டன. பல்வேறு துறை 
களிலும்‌ அளிக்கப்படும்‌ 
சோவீயத்‌ உதவி, இந்தியந்‌ 
தொழில்‌ . முன்னேற்றத்திற்‌ 
கோர்‌ அரிய வாய்ப்பினை 
யும்‌ விவரித்தார்‌. முதலில்‌ 
கூறப்பட்ட நிறுவனம்‌ பெரு 
வாரியாக மின்னணுக்‌ கருவி 
களையும்‌, எத்திரப்‌. பொருள்‌ 
களையும்‌, உணவு, கண்ணாடி 
மருந்துப்‌ பொரு ள்கள்‌, 
கூழ்ப்‌ பொருள்கள்‌, தொழில்‌ 


களுக்குத்‌ தேவையான 
எந்திர சாதனங்களையும்‌ 
ஏற்றுமதி செய்கிறது. 


இரண்டாவது நிறுஉனம்‌ 
எந்திரக்‌ கருவிகள்‌, உலோ 
கத்‌ தொழில்‌ எந்திரங்கள்‌, 
"அளவைக்‌ கருவிகள்‌ ஆகிய 
' வற்றை ஏற்றுமதி ' செய்‌ 


அரிய வாய்ப்பு 


இந்தியச்‌ சந்தைகளில்‌ 
சோவீயத்‌ எந்திரப்‌ பொருள்‌ 
களுக்குள்ள தேவைகளைப்‌ 


பற்றிப்‌ பேசிய “பவர்‌ அன்ட்‌ 
டூல்‌ அப்ளையன்சஸ்‌ கம்‌ 
பெனிமைச்‌ சேர்ந்த திரு. 
பானர்ஜி, இதுகாறும்‌ இந்‌ 
தியாவெங்கணும்‌ 200க்கும்‌ 
அதிகமான சோவியத்‌ 
எந்திரங்கள்‌ வாங்கப்பட்டுள்‌ 
ளன என்றும்‌, அவை வெகு 


திறமையுடன்‌ இயங்கி 
வருகின்றன என்றும்‌; 
அந்த எந்திரங்களை 


இயக்குவதற்கு இந்திய 
தொழில்‌ நுட்ப வியலாளர்‌ 
கள்‌ கார்க்கிக்கும்‌, லெனின்‌ 
கிராடுக்கும்‌ அனுப்பப்பட்‌ 


டுள்ளனர்‌ என்றும்‌ கூறினார்‌. 


டில்லியிலுள்ள சோவியத்‌ 
வர்த்தக நிறுவனத்தைச்‌ 
சேர்ந்த திரு. சலிவானோவ்‌, 
இந்தியாவிற்கு அச்சு எந்‌ 
திரங்களை ஏற்றுமதி செய்‌ 
வது பற்றிப்‌ பேசினார்‌. கான்‌ 
பூரிலுள்ள டெய்லி ஜகா 
ரன்‌” பத்திரிகைக்கு£ரோடரி 
அச்சு? எந்திரம்‌ சப்ளை செய்‌ 
யப்பட்டுள்ள்து பற்றிக்‌ கூறி 
னார்‌. 


அச்சுத்‌ தொழில்‌, நெச 
வுத்‌ தொழில்‌, உணவுத்‌ 
தொழில்‌ ஆகியவற்றிற்கான 
எந்திரங்களையும்‌ சோவியத்‌ 
யூனியன்‌ “சப்ளை? செய்ய 
முடியும்‌ எனக்‌: கூறினார்‌ 
அவர்‌. ர்‌ 


மனுபாய்‌ கம்பெனியைச்‌ 
சர்‌ ந்த திரு. பழனி, 
சோவியத்‌ எந்திரங்களையும்‌, 
கருவிகளையும்‌ குறித்துச்‌ 
சிறப்பாகப்‌ பேசினார்‌. 


“வீல்‌ அண்டு ரிம்‌ கம்‌ 
பெனி?யின்‌ பொது நிர்வாகி 
யான திரு. ஏ. கே. போஸ்‌, 
சைக்கிள்‌ டயர்கள்‌ தயாரிப்‌ 
பதற்கான எந்திரக்‌ கருவி 
கத சோவியத்‌ யூனியன்‌ 
தந்துதவ முடியுமா என்று 
கேட்டார்‌. *முடியும்‌” என்ற 
பதில்‌ அவருக்கு அளிக்கப்‌ 
பட்டது, 


சில மேலைய நாடுகள்‌ 
காலாவதியான, பழைய 
மாடல்‌? எந்திரங்களைப்‌ 


புதிதாக்கி விற்றுவிடும்‌ தீய 
பழக்கத்தை மேற்கொண் 
டிருப்பது குறித்து வருத்தம்‌ 
தெரிவித்துப்‌ பேசினார்‌. திரு. 
போஸ்‌. சோவியத்‌ யூனிய 
னைப்‌ பொறுத்த வரை, அது 
போன்றுநடைபெராதுஎன்ற 
உறுதிமொழியை அளித்தார்‌ 
தெனிசோவ்‌. மிக நவீன உத்‌ 
திகளைக்‌ கொண்ட எந்திரக்‌ 
கருவிகளையே சோவியத்‌ 
யூனியன்‌ அளிக்கிறது என்‌ 
றார்‌ தெனிசோவ்‌. ராஞ்சியி 
லுள்ள கனஎந்திரத்தொழிற்‌ 
கூட உதாரணத்தை எடுத்‌ 
துக்‌ கூறிய அவர்‌, அங்குள்ள 
எந்திரங்கள்‌ மிக நவீனமா 
னவை என்றும்‌, அவை 
போன்றுஅமெரிக்காவீலோ, 


பட்‌ 


ட்‌ 


TATTOOS 


திற்கோர்‌ - 


& ப சாயவ்குத்கள்‌ 


SHIVAul 
TAMIL WEEKLY 


33rd year 
of Publication 


25—2—1968 


டிச்‌ 


al 


மேற்கு ஜெர்மனியிலே 
கூடக்‌ கிடையாது என்றும்‌ 
அவர்‌ தெரிவித்தார்‌. 


மனோடைப்‌”எந்திரங்‌ 
களின்‌ உற்பத்தி வெகுவாக 
முன்னேறி வருகிறது ஏன்‌ 
றும்‌,வலஇந்தியமொழிகளுக்‌ 
கான எந்திரங்கள்‌ தயாரிக்‌ 
கப்பட்டு வருவதாதவும்‌ 
அவர்‌ கூறினார்‌; தமிழ்‌ மனோ 
டைப்‌ எந்திரங்களும்‌ விரை 
வில்‌ சப்‌ ளை செய்யப்படும்‌ 
என்றார்‌ சலிவானோவ்‌. 


சிறிய அறைவை எத்திரங்‌ 
களுக்கான தேவையை 
திரு. பாலிகா உரைத்த 
போது, குறிப்பிட்ட கருவிக்‌ 
கான புனைத்திட்டத்தை 
அளித்தால்‌, அதுகுறித்துப்‌ 
பரிசீலிக்கப்படும்‌ என்று அவ 
ருக்குக்‌ கூறப்பட்டது. 


சென்னைப்‌ பொறியியல்‌ 
கல்லூரியைச்சேர்ந்த பேரா 
சீரியர்‌ ஒருவர்‌ பொறியியல்‌ 
துறைக்கான அளவை எத்‌ 


திரக்‌ கருவிகள்‌ குறித்துக்‌ 
கேட்டார்‌. ந்த 
சேசோவியத்‌ எந்திரப்‌ 


ட்டார்‌ தத 


கோ”, “ஹெச்‌ எம்‌ ட?, ம. 
ஐ. சைக்கிள்‌? ஆகிய பல 


[ 5ம்‌ பக்கம்‌ பார்க்க ] 


4 1 ரத 19921. 

ப ir! ரீ | இதி] 
தபு! கட்‌ 
> 


... விடவேண்டும்‌' 
"கோயம்புத்தூர்‌ 


. அனேக 


மாவட்டத்தில்‌ 
தொகுதியைச்‌ 


“பாசன வசதியுள்ள விவ 
சாயி: ஒருவர்‌ . ஹெக்டேர்‌ 
ஒன்றுக்குப்‌ பத்து டன்‌ 
உணவு - உற்பத்தி செய்ய 


மூடி ய்வில்லை யென்றால்‌ அவர்‌ 


விவசாயம்‌ செய்வதைவிட்டு 
என்‌ கிறார்‌ 
மாவட்டத்‌ 
தைச்‌ சேர்ந்த விவசாயி 
ஒருவர்‌. 'இவர்‌ முன்னேறி 
வரும்‌ விவசாயிகளுள்‌ ஒரு 
வர்‌. i 


பஞ்சாபைச்‌ சேசர்‌ ந்த 
விவசாயிகள்‌ 
கோயம்புத்தூர்‌. விவசாயி 
யின்‌. இக்‌ கருத்தை ஆமோ 
திக்கின்றனர்‌. 


“ஒரு ஹெக்டாருக்கு நூறு 
குவிண்டல்‌ உணவு உற்‌ 
பத்தி செய்வது சாத்தியபே? 
என்கின்றனர்‌ நிபுணர்கள்‌ 
அனேகர்‌. 


மேற்‌ குறிப்பிட்ட விவ 
சாயிகள்‌ , நிபுணர்கள்‌ இவர்‌ 
களின்‌ அபிப்பிராயங்கள்‌ 
சரியானதென்று சில விவ 
சாயிகளின்‌ மகசூல்‌ தீரூபிக்‌ 
கின்றன. இவ்‌ விவசாயி 
களுள்‌ சிலர்‌ ஹெக்டேர்‌ 
ஒன்றுக்கு நூறு குவிண்டல்‌ 
மகசூல்‌ கண்டிருக்கின்றனர்‌ 
மற்றவர்கள்‌ இக்‌ குறிக்‌ 
கோளை எட்டிக்‌ கொண்‌ 
டிருக்கின்றனர்‌. லூதியானா 
மச்சியாரா 
சர்‌ ந்‌ 2) 


கலக ட்ட்ட்ட்ட்ப। gress esunen டட்ட்ட்ட்ப 


அமிர்தாஞ்சனம்‌ 


 அமிர்நாஞ்சளம்‌ லிமிடெட்‌. 


சப பபப ப பப்ப பபப படப்பட படப்பட ட்பட்ட்‌ 


சிவாஜி 


அல்லோனாதேரலாவீலுள்ள 
பகவத்சிங்கை எடுத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌? இவர்‌ ஆண்‌ 
டொன்றக்கு ஹெக்டேருச்‌ 
குச்‌ சராசரி ரபி அறுவடை 
யில்‌ 40 குவிண்டால்‌ கோது 
மையும்‌ கரீப்‌ அறுவடையில்‌ 
60 குவிண்டால்‌ மக்காச்‌ 
சோளமும்‌ மகசூல்‌ கண்‌ 
டிருக்கிறார்‌. பகவத்‌ சிங்‌ 
இக்‌ குறிக்கோளை எட்டி 
விட்டாரென்றால்‌ , தில்லியில்‌ 
ஒரு விவசாயி, குதுப்மினா 
ருக்கருகிலிருக்கும்‌. தன்‌ 
னுடைய சிறு வயலில்‌. கரீ 
பீல்‌ இரு பிறனி மக்காச்‌ 
சோளமும்‌ ரபியில்‌ கோது 
மையும்‌ பயிரிட்டார்‌. முதல்‌ 
முயற்சியிலேயே இவர்‌ ஒரு 


ஹெக்டேருக்கு. 40 குவிண்‌ 


டால்‌ இருபிறவி மக்காச்‌ 
சோளமும்‌, 80 குவிண்டால்‌ 
கோதுமையும்‌ மகசூல்‌ 
கண்டு ஹெக்டேர்‌ ஒன்றுக்கு 
ரூ. 4,000 வருமானம்‌ பெற்‌ 
றார்‌. கடந்த இரண்டு 
ஆண்டுகளில்‌ என்‌. சுப்ப 
ராவ்‌, கே. புல்லம்‌ ராஜு 
போன்ற ௮னேக விவசாயி 
கள்‌ ஆந்திரப்‌ பிரதேசத்‌ 
கதைச்‌ சேர்ந்த மேற்குக்‌ 
கோதாவரி மாவட்டத்தில்‌ 
கரீபிஸ்‌ தைசூங்‌ நேடிவ்‌- 1 
நெல்‌ விதைத்து ஹெக்டேர்‌ 


ஒன்றுக்குச்‌ சராசரி 70 
குவிண்டால்‌ நெல்‌ மகசூல்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. லூதி 


யானாவைச்‌ சேர்ந்த ஹர்‌ 
ஜீத்ஸிங்‌ ஸானேவால்‌ ஒரு 


3222332533 225232 225322253123 3882528322 ப ப்பபட்டப படப்பட ப்ப்ப்ப்ப்ப்பப்ட்ட 


இப்பொழுது 
புதியதொரு சிக்கன 3 
உறையில்‌ கிடைக்கிறது i 
சென்ன, உ 
பம்பாய்‌. i 


நாடும்‌ விவசாயமும்‌ செழிக்க வழி உண்டு 


வருடத்தில்‌ ஹெக்டேர்‌ 
ஒன்றுக்கு 67 குவிண்டால்‌ 
இருபிறவி மக்காச்‌ சோள 
மும்‌ 42 குவிண்டால்‌ 
கோதுமையுமாக மொத்தம்‌ 
109 குவிண்டால்‌ தானியம்‌ 
மகசூல்‌ செய்தார்‌. மைசூரி 
லுள்ள மாண்டியா மாவட்‌ 
டத்தைச்சேர்த்தமலவாத்தி 


லிருக்கும்‌ நாகராஜ . மூர்த்‌' 


தியை எடுத்துக்கொள்ளுங்‌ 
களேன்‌. இவர்‌ 1964-65ல்‌ 
கம்பு விதைத்து ஹெக்டேர்‌ 
ஒன்றுக்கு:72 குவிண்டால்‌ 
மகசூல்‌ கண்டிருக்கிறார்‌. 
கம்பு, சாதாரண.ராக ஹெக்‌ 
பேர்‌ ஒன்றுக்குச்‌ சராசரி 
20 இலிருந்து 25 குவின்‌ 
டாலுக்கு மேல்‌ பயன்‌ 
தராது. 


மைசூரைச்‌ சேர்ந்த மற்‌ 
றொரு விவசாயி ஹெக்டேர்‌ 
ஒன்றுக்கு 129 குவிண்டால்‌ 
இரு பிறவி மக்கச்‌ சோளம்‌ 
விளை வித்தார்‌. 1964 இல்‌ 
இதே ராஜ்யத்தைச்சேர்ந்த 
என்‌. அர்ஜுனப்பர 92 
குவிண்டால்‌ மகசூல்‌ எடுத்‌ 
தார்‌. மைசூரில்‌ துங்க 
பத்ரா திட்டப்‌ பிரிவீலிருக்‌ 
கும்‌ ஸ்ரீ. கே. வெங்கய்ய 
செள தரி, 1905-66இல்‌ 
தைசூங்‌ ேநேடிவ்‌- 1 
விதைத்து, தன்னுடைய 
முதல்‌ முயற்சியிலேயே 
ஹெக்டேர்‌ ஒன்றுக்கு 106 
குவின்டால்‌ மகசூல்‌ எடுத்‌ 
தார்‌. வடக்கில்‌ அலிகட்‌ 
மாவட்டத்தீலுள்‌ ள பிஸாவா 
கிராமத்தைச்‌ சேர்ந்த கன்‌ 


வர்‌ சகோதரர்கள்‌ ஏகர்‌ 
ஒன்றுக்கு 125 மாண்டு 
கோதுமை - ஏறக்குறைய 


ஒரு ஹெக்டேருக்கு 
குவிண்டால்‌ விளைவித்திருக்‌ 
கின்றனர்‌. இவர்கள்‌ வயல்‌ 
களுக்குப்‌ பாசனம்‌, வாய்க்‌ 
கால்‌, கிணறு அல்லது 
குழ।!ய்க்‌ கிணறு மூலம்‌ செய்‌ 
ய்ப்பட்டிருக்கிறது. 


. அதிக மகசூல்‌ தரும்‌ 
தானிய ரகங்களை விஃைப்பது 
அதிக மகசூல்‌ “பெற முதல்‌ 
வழி. கடந்த சில ஆண்டு 


252-1968 


களில்‌ நம்முடைய விஞ்‌ 
ஞானிகள்‌ அந்தந்தப்‌ 
பிராந்தியங்களில்‌ வினை 
விக்கப்‌ பொருத்தமான, 
அதிக மகசூல்‌ தரும்‌ இரு 
பிறவி மக்காச்‌ சோளம்‌, 
சி. எஸ்‌. எச்‌.-1, சி. எஸ்‌. 
எச்‌-2 ஆகிய. இரண்டு ரக 
இரு பிறவிச்‌ சோளம்‌, எச்‌. 
பி-1 ரக இரு பிறவிக்‌ கம்பு, 
தைசூங்‌ நேடிவ்‌..! ,தைனான்‌ 
-9, தைசூங்‌-63, ஏ.டி.டி. 
27, மற்றும்‌ புதிய ரகமான 
ஹஜ. -ஆர்‌-8. ஆகிய நெல்‌ 
ரகங்கள்‌, ஸொனோரா-64, 
வெர்மாரோ, எஸ்‌. 227, 
சல்யாண்‌-227, எஸ்‌-808 
ஆகிய குள்ள ரகக்‌ 
கேோதுபமைகள்‌ ஆகிய 
அதிக மகசூல்‌ தரும்‌ 
அனேக தானிய ரகங்கள்‌ 
கண்டு பிடித்திருக்கின்னர்‌. 
நிலக்‌ கடலையில்கூட , ஆஸி 


ரியம்விடுண்‌ டே என்ற 
அதிக மகசூல்‌ தரும்‌ ரகம்‌ 
ஒன்றிருக்கிறது.  இந்நிலக்‌ 


கடலை, பாசன வசதியிருந்‌ 
தால்‌ 100 சத்‌ விகிதம்‌ 
அதிக மகசூல்‌ தருகிறது. 


மேற்‌ சொன்ன ரகங்கள்‌ 
குறுகிய காலத்தில்‌, அதிக 
மகசூல்‌ தருவதுடன்‌ எந்தப்‌ 
பருவத்திலும்‌ சாகுபடி செய்‌ 
யக்‌ கூடிய ூவயாகையால்‌, 
விவசாயிகள்‌ ஒரே வயலில்‌ 
வருடமொன்றுக்குச்‌ சுலய 
மாக இரண்டு அல்லது . 
மூன்று போகங்கள்‌ வீனை 
விக்கலாம்‌. 


ஒரே ஆண்டில்‌ இரண்‌ 
டல்லது மூன்று தானியங்‌ 
கள்‌ வினைவிப்பது உற்பத்தி 
யைப்‌ பெறுக்குவதற்கான 
இரண்டாவது வழி. இவ்‌ 
வழியிலும்‌ நம்‌ விவசாயி 
களில்‌ சிலர்‌ தங்களுடைய 
திறமையை வெளிப்படுத்தி 


யிருக்கின்‌ றனர்‌. 
அனேக விவசாயிகள்‌ 
கரீப்‌ பயிராக இருபிறவி 


மக்காச்‌ சோளம்‌, இரு பிற 


விக்‌ கம்பு, நெல்‌ அல்லது 
நீவனத்‌ திற்கான தழைகள்‌ 
விளைவித்துவிட்டு அதே 
நிலத்தில்‌ ரபி பயிராகக்‌ 
கோதுமை விளைவித்து 


்‌ 


'திலோ 


பிலவங்க மாசி |3 


நல்ல பலனடைந்திருக்கின்‌ 
றனர்‌. I 


சில . விவசாயிகள்‌ 
பிற்பகுதியில்‌ உருளைக்‌ 
கிழங்கு விளைவித்து விட்டுப்‌ 
பின்னர்‌ கோதுமை வீளை 
வித்திருக்கிறார்கள்‌. நவம்பர்‌ 
மாதக்‌. .கடைசியிலோ, 
டிசம்பர்‌ முதலிலோ பயிர்‌ 
செய்தால்கூட; நல்ல பலன்‌ 
தரும்‌ ஸொனோரா-64 
போன்ற கோதுமைகளினால்‌ 
தற்சமயம்‌ இம்மாதிரி விவ 
சாயம்‌ சாத்தியமாகிறது. 


உத்தரப்‌ பிரதேசத்தில்‌ 
சுமார்‌ 4 லக்ஷம்‌ ஹெக்டேர்‌ 
நிலம்‌ நவம்பரில்‌ நெல்‌ அறு 
வடைக்குப்‌ பின்னர்‌, உள்‌ 
ளூர்க்‌ கோதுமை ரகம்‌ 
விளைவிக்க . முடியாததால்‌ 
தரிசாகப்‌ போடப்பட்டு 
வந்தது. தற்சமயம்‌ வந்‌ 
துள்ள புதுரகக்‌ கோதுமை 
கள்‌ இப்பிரச்சினையைத்‌ 
தீர்த்துவிட்டன. மேலும்‌ 
புதிதாக வந்துள்ள கே-24 
ரகப்‌ பார்லி டி. சம்பரில்‌ 
விதைத்தால்கூடத்‌ தட்டா 
மல்‌ பலன்‌ தருகிறது. 
ஆகையால்‌. உத்தரப்‌ பிர 
தேசத்தில்‌ தாளடிப்‌ பயிராக 
நெல்‌ சாகுபடி செய்யும்‌ 
விவசாயிகள்‌ இரண்டாவது 
உணவுப்‌ பயிராக பார்லி 
விளைக்கலாம்‌. 


ஆந்திரப்‌ பிரதேசத்தில்‌, 
இரண்டாவது போகம்‌ 
நெல்‌ விளைக்கப்‌ போதுமான 
பாசன வசதி இல்லாத 
பாகங்களில்‌ பருத்தி விளைப்‌ 
பது .பழத்கமாகி வருகிறது. 
ஆனால்‌, இந்‌ நிலங்களில்‌, 
ஜனவரி-பிப்ரவரி, மற்றும்‌ 
பிரதம மாதங்களில்‌ 

ருபிறவிச்‌ சோளமான 
இ எஸ்‌. எச்‌-1 வினைக்‌ 
கலாம்‌. ' ஜதராபாதுக்கருகி 
லுள்ள . ராஜேந்திர நகரத்‌ 
தில்‌, இந்‌: நிலங்களில்‌ ஸி. 
எஸ்‌. எச்‌-1 வினைக்கலாம்‌. 
ஐத.ராபாதுக்கருகிலுள்‌ ள 
பேந்த நகரத்தில்‌, இந்‌ 
நிலங்களில்‌ ஸி. எஸ்‌. எச்‌- |! 
பயிர்‌. செய்து பார்த்ததில்‌ 
ஹெக்டேர்‌ ஒன்றுக்கு 7.000 
லா வரையில்‌ பலன்‌ 
கொடுத்திருக்கிறது. தமிழ்‌ 


கரீப்‌ 


சிவாஜி 


rss 


௮ 


அதிக மகசூல்‌ தரும்‌ தானிய வகைகள்‌ விவசாயிகளின்‌ செல்வத்தைப்‌ பெருக்குக்ன்றன. 


நாடு, ஆந்திரப்‌ பிரதேசம்‌ 
£ இவைகளைச்‌ சேர்ந்த சில 
விவசாயிகள்‌ இரு பிறவிச்‌ 
சோளத்தை மறுதாம்புப்பயி 
ராகக்கூட விளைத்திருக்கிறார்‌ 
கள்‌. இம்முறைப்‌ பயிரும்‌, 
முதற்‌ பயிரளவு- சில சமயங்‌ 
களில்‌ அதிக மகசூல்‌ கூடக்‌ 
கொடுத்திருக்கிறது. 


ஆந்திரப்‌ பிரதேசத்தைச்‌ 
சேர்ந்த கோதாவரி, கிருஷ்‌ 
ணா, கர்நூல்‌, மஹபூப்‌ நகர்‌ 
மாவட்டங்களிலும்‌, மைசூர்‌ 
ராஜ்பத்தைச்‌ சேர்ந்த ரெய்‌ 
சூர்‌, பெல்லாரி மாவட்டங்‌ 
களிலும்‌ முக்கியப்‌ பயிரான 
நெற்‌ சாகுபடிக்குப்‌ பின்னர்‌ 
லாபகரமாக நிலக்கடலை 
விளக்கலாம்‌. பீஹ।ரில் கரீப்‌ 
பயிர்‌ அல்லது அமன்‌ நெல்‌ 
லின்‌ தாமதித்த அறுவடை 
யினா.ேலா அல்லது தண்‌ 


ர தது (சத தழ ப தத வரல்‌ பராக்‌ 


ணீர்த்‌ தேக்கத்தினாலோ 
ரபிப்‌ பருவத்தில்‌ நிலம்‌ தரி 
சாகப்‌ போடப்‌ பட்டு வருகி 
றது; அல்லது ஆளி விதை 
முதலியவை பயிரிடப்‌ படுகி 
றது. பரிசோதனை செய்து 
பார்த்ததில்‌ இந்‌ நிலங்களில்‌ 
ஸொனோரா-64 ரகக்கோது 
மை விளைத்து நல்ல மகளூ 
லும்‌ பெறலாம்‌ என்று கண்டு 
பிடி க்கப்பட்டிக்கிறது. 


வீவசாயத்தில்‌ தைசூங்‌ 
நேடிவ்‌-! வந்த பிறகு, ஒன்‌ 
றுக்கும்‌ மேற்பட்ட போகங்‌ 
கள்‌ வீனைப்பது மேலும்‌ சாத்‌ 
தியமாகி விட்டிருக்கிறது. 
உதாரணமாக, பிலிப்பைன்‌ 
ஸிலுள்ள அந்தர்‌ தேசீய 
அரிசிப்பரிசோதனைக்கழகத்‌ 
தில்‌ முதல்‌ போகமாக தை 
சூங்நேடிவ்‌-1 விளை ஷீத்து74 
குவின்டால்‌, இத்த ரகத்‌ 


தையேஇரண்டாவதுபோக 
மும்‌ விளைவித்து 67 குவின்‌ 
டால்‌, மூன்றாவது போகமாக 
சைனான்‌-242 வீளைவித்து 
61 குவின்டால்‌, ஆக மூன்று 
போகம்‌ விளைவித்து. மொத்‌ 
தம்‌ ஹெக்‌ டர்‌ ஒன்றுக்கு 
£02 குவில்டால்‌ மகசூல்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. 


பிலிப்பைன்‌ ஸில்‌ மட்டுமல்‌ 
லாமல்‌ இந்தியாவிலும்‌ பல 
விவசாயிகள்‌ லாபகரமாக 
வருடத்தில்முப்போகம்விளை 
வித்திருக்கின்றனர்‌. மம ற்‌ 
குக்‌ கோதாவரி மாவட்டத்‌ 
திலுள்ள ராயலம்‌ கிராமத்‌ 
தைச்‌ சேர்ந்த நரஸிம்ஹ 
ராஜு இதற்கு எடுத்துக்‌ 
காட்டு. இவர்‌ ஆண்டு முழு 
வதும்‌ செற்சாகுபடி செய்து, 


[ 8-ம்பக்கம்‌ பார்க்க ] 


11% 


சிவாஜி 


4 ர்‌ ட 1928. 


1968 
பிப்ரவசி: 25 


ஊன்றிய கொள்கையும்‌ ஒன்‌ றே கணந்தொறும்‌ 


SEESETEERG SSeS oT ய யாம. 
ஷ்‌: 388 
இதழ்‌: 14| தோன்றும்‌ கடமைகள்‌ ஆற்றுதல்‌ நன்றே 


மொழி ஒற்றுமை 


வெள்ளையர்‌ ஆட்சி வருவதற்கு முன்பு பாரத நாடு ஒரு 
தாடாக இல்லாமல்‌ ஒரு கண்டமாகவே கருதப்பட்டு வந்தது. 
அதாவது பல நாடுகள்கொண்ட பெரும்‌ பரப்பாகவே பாரதம்‌ 
இருந்தது. அந்த நாடுகள்தான்‌ இப்போது பாரதநாட்டின்‌ பல 
மாநிலங்களாக இருக்கின்‌ றன. பற்பல மொழிகள்‌ பேசும்‌ 
மக்கள்‌ நிறைந்த ஒரு பெரிய நிலப்பரப்பை ஒரு ஆட்சிமொழி 
யால்‌ இணைத்த தீறமை வெள்ளையருக்கே இருந்தது. ஆங்கிலம்‌ 
தான்‌ அனைத்திந்திய வடிவத்தை உண்டாக்கியது. 


இப்பொழுது இந்தியின்‌ பேரால்‌ பழையபடி நாடு சிதறிப்‌ 
பேர்கின்ற நிலைக்கு வந்துகொண்டிருக்கிறது. அன்னிய 
ஆட்சியை எதிர்த்தது போலவே இந்தி ஆதிக்கத்தையும்‌ 
எதிர்க்கவேண்டும்‌ என்ற; உணர்ச்சி ஏனைய மொழிபேசும்‌ 
மக்களுக்கு உண்டாகியிருக்கிறது. 


இந்தி பேசாத மாநில மக்களுக்கு இந்தியால்‌ எவ்வித 
இடையூறும்‌ வராது என்ற வாக்குறுதியைக்‌ கொடுக்கப்போய்‌, 
இந்தியை எவ்விதத்தில்‌ பரப்புவது என்ற நடவடிக்கையாகவே 
ஒவ்வொருதடவையும்‌ காரியம்‌ செய்திருக்கிறார்கள்‌. 


வடநாட்டில்‌ மாணவர்கள்‌ வன்முறைச்‌ செயல்க 
செய்ததையொட்டி மத்திய அரசாங்கம்‌ இந்தி ஆதிக்கத்திற்கு 
உதவுபடியாக நடந்துகொண்டது, தென்னாட்டு 
மாணவர்‌ உலகம்‌ இதைப்‌ பார்த்து அதிர்ச்சியடைந்தது. 
வன்மூறையாலன்றி உரிமைகளைக்‌ காப்பாற்றிக்கொள்ள 
இயலாது என்ற முடிவுக்கு தென்னாட்டு மாணவர்‌ உலகம்‌ 
வந்தது. அதன்‌ விளைவுதான்‌ இன்றைய நிகழ்ச்சிகள்‌. சிங்க 
மும்‌ எருதும்‌ என்ற கதையை யாவரும்‌ படித்திருப்பார்கள்‌. 
இவ்வளவு பரந்த பூமண்டலத்தை அன்னியர்‌ படையெடுத்து 
வந்து ஆண்டகாலம்‌ உண்டு. நம்மைவிட அளவிலும்‌ வலி 
வீலும்‌ சிறிய நாடுகளுக்கு நாம்‌ அடிமைப்பட்டதெல்லாம்‌ 
தமக்குள்‌ ஒற்றுமையில்லாது சிதறிப்போனதால்தான்‌. 


“ . பாரதி கூறியது போல, ஆயிரம்‌ ஆண்டு. ஓய்ந்து கிடந்த 
பின்னர்‌ வாராது போல வந்த மாமணியை-சுதந்திரத்தை தோற்‌ 
கும்‌ அளவுக்கு நமது ஒற்றுமை கெட்டு போய்க்‌ கொண்டிருக்‌ 
கிறது. இதற்கு இந்தி மொழி ஒருகாரணமாக இருக்கப்‌ போகி 


றதா? 

மறுபடியும்‌ தலைவர்கள்‌ கூடிப்‌ பேசவேண்டும்‌ என்ற கருத்‌ 
தை பிரதமர்‌ இந்திரா காந்தி வெளியிட்‌ டிருக்கிறார்‌. சுதந்திரம்‌ 
வருவதற்கு முன்னர்‌ மொழி நிலைமை எப்படி இருந்ததோ அந்த 
இடத்திற்குத்‌ திரும்பிப்போய்‌ வலிவுடன்‌ காலூன்‌ றிக்‌ கொள்வது 
ஒன்றே சிறப்பு என்பதை தலைவர்கள்‌ உணரவேண்டும்‌. 


ஒன்பட்டால்‌ உண்டு வாழ்வு-ஈம்மில்‌ 
ஒற்றுமை நீங்கில்‌ அனைவர்க்கும்‌ தாழ்வு. 


செயல்கள்‌ ' 


ரோட்டரி சங்கத்தின்‌ 
63-வது ஆண்டு விழா 


இச்‌ சங்கத்தின்‌ 68-வது 
ஆண்டுவிழா திருச்சி ஆஸ்பி 
ஹோட்டலில்‌ 26-2-68-ந்‌ 
தேதி திங்கட்‌ கிழமை மாலை 
6 மணிக்கு தடைபெறவீருக்‌ 
கிறது. 

இச்‌ சங்கம்‌ அமெரிக்கா 
வில்‌ உள்ள சிகாகோ நகரில்‌ 
1905-ம்‌ வருடம்‌ பிப்ரவரி 
மாதம்‌ 23-ம்‌ தேதி அன்று 
முதல்‌ ரோட்டரி சங்கம்‌ நிறு 
வப்பட்டது. ரோட்டரியின்‌ 
ஐக்கியம்‌, சேவை ஆகிய 
இலட்சியங்கள்‌ உலகெங்கி 
லும்‌ ஆறு கண்டங்களில்‌ பர 
வியுள்ளன. தொழில்‌ துறை 
நிர்வாகிகள்‌ பல்வேறு மதங்‌ 


களை அரசியல்‌ கொள்கை. 


களை பின்பற்றுவோராய்‌ 
இருப்பினும்‌ ரோட்டரியின்‌ 
இலட்சியங்களை ஏற்றுள்ள 
னர்‌. 

இச்சங்கத்தின்‌ ஆண்டு 
விழாவின்‌ பொழுது திருச்சி 
நகரில்‌ உள்ள பெரிய மருத்‌ 
துவமனைகளில்‌ திறம்பட 
சேவை புரிந்த நர்சுகளுக்‌ 
கும்‌, நகரத்தை சுத்தப்படுத்‌ 
தும்‌ நகராட்சி தொழிலாளி 


களுக்கும்‌ பரிசுகள்‌ வழங்கப்‌ 


பட இருக்கின்‌ றன. 


தீருச்சி ஜில்லா கலெக்டர்‌ |' 


உயர்திரு. என்‌. ஹரிபாஸ்கர்‌ 
ஐ. ஏ. எஸ்‌. அவுர்கள்பிரதம 
விருந்தினராக கலந்து 
கொண்டு பரிசுகள்‌ வழங்க 


இருக்கின்றார்கள்‌. ரோட்டரி 


சங்‌ கத்தின்‌ 68-வது ஆண்டு 
விழாவின்பொழுதுகலெக்டர்‌ 
திரு ஹரிபாஸ்கர்‌ ஐ.ஏ.எஸ்‌. 
ரோட்டரி சங்கத்தின்‌ கெள 
ரவ உறுப்பினராகின்றார்‌. 
1968-ம்‌ வருடம்‌ ஜனவரி 
மாதம்‌ 1ம்‌ தேதி கணக்கின்‌ 
படி அதிலஉலகம்‌ முழுவதும்‌ 
இன்று 18099 ரோட்டரி 
சங்கங்களும்‌ 624000 சங்க 
உறுப்பினர்களும்‌ 137 நாடு 
களில்‌ இருக்கின்றார்கள்‌. 
ஆண்டுவிழாவிற்கான ஏற்‌ 
பாடுகளை தலைவர்‌ திரு 
எஸ்‌. ரவீந்திரன்‌ அவர்களும்‌ 


செயலாளர்‌ எம்‌. எஸ்‌ இராம. 


மூர்த்தியும்‌ தீவிரமாக ஏற்‌ 
பாடு செய்து வருகின்றனர்‌. 


தங்க மாத்திரை 


குடும்பக்‌ கட்டுப்பாடு? 
திட்டம்‌, இன்று உலகமெங்‌ 
கும்‌ அடிபடுகிறது. கருத்‌: 
தடை மாத்திரைகள்குறித்து 
பெண்கள்‌ என்ன கருதுகிறார்‌ ' 
கள்‌ என்று மேற்கு ஜெர்மனி' 
யில்‌ சமீபத்தில்‌ நட த்‌ திப்‌ 
பட்ட ஆய்வினை அடிப்படை' 
யாகக்‌ கொண்டு “புரட்சிகர 
மான திரைப்படம்‌”? ஒன்றை. 
ஜெர்மெனியின்‌ இளம்‌ 
திரைப்பட டைரக்டரான: 
மான்பிரட்‌ அடால்ப்‌ தய 
ரித்து இருக்கிறார்‌. படத்தின்‌ 

பயர்‌ “தங்க மாத்திரை” 
என்பதாகும்‌. 6 வேண்டாத 
குழந்தை' பிறப்பை தத்‌ 
தடுக்க, கருத்தடை மாத்தி 
ைரழைய பயன்படுத்திய 
உயர்‌ நிலைப்பள்னி மாணவி, 
கடவுள்பக்தி மிக்க குடும்பப்‌ .. 
பெண்‌, எதற்கும்‌ துணிந்த . 
மாணவி ஆகியமூன்றுபெண்‌ 
களின்‌ உணர்ச்சிப்‌ போராட்‌ 
களை இப்படம்சித்தரிக்கிறது. 
கற்பழிக்கப்பட்ட பெண்‌, 
கருத்தரிக்கிறாள்‌. ' இதனால்‌ 
அவள்‌ இரவிலும்‌ பகலிலும்‌ 
அஞ்சி நடுங்குகிறாள்‌. இவர்‌ 
களின்‌ முடிவு என்ன என்‌ 
பகை ரசிகர்கள்‌, படத்தில்‌ 
தான்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 


லால்பகதூர்‌ - சாஸ்திரியின்‌ 
சில அன்பளிப்பு 


தாஷ்கெண்டில்‌ நடை 
பெற்ற மாபெரும்‌ கூட்டத்‌ 
தில்‌ இந்தியத்‌ தூதுக்குழு 
வின்‌ தலைவரான திரு. மஷ்‌ 
பால்‌ ஜெயின்‌, சாஷ்கெண்டு 
நகர மேயர்‌ திரு. ஹஸ்நுத்‌ 
தீன்‌. அச,மோவிடம்‌ லால்‌ 
பகதூர்‌ சாஸ்திரியின்‌. மார்‌ 
பளவு வெங்கலச்‌ சிலையை 
அன்பளிப்பாக வழங்கினார்‌. 


- தாஸ்கெண்டு . 6 மயர்‌ 
இதற்கு நன்றி தெரிவித்துப்‌ 
பேசுகையில்‌, ;உஸ்பெக்‌ மக்‌ 
களின்‌ உள்ளங்களில்‌ . திரு; 
லால்பகதூர்‌ சாஸ்திரி 
நினைவு என்றென்றும்‌ நிலைத்‌ 
திருக்கும்‌? என்றார்‌. : . 


ந உ. 


பீலவங்க மாசி 13 


இதயத்துடிப்புக்கு 
எலக்ட்ரானிக்‌” சிகிச்சை 


இருதயக்‌ கோளாறு உள்‌ 
ளவர்களுக்கு * எலக்ட்ரா 
னிக்‌? 'சிகிச்சைமூலம்‌ வியா 
 தியைக்‌ குணப்படுத்தும்‌ 
முறை பிரிட்டனில்‌ பிரபல 
மடைந்து வருகிறது. 


இதயத்துடிப்பு தடைப்‌ 
பட்டாலும்‌ அல்லது மெது 
வா ௧ இயங்கினாலும்‌, *எலக்ட்‌ 
ரானிக்‌' சிகிச்சையின்‌ மூலம்‌, 
. நாடித்துடிப்பை சீர்படுத்த 
லாம்‌. இந்த முறையைப்பின்‌ 

பற்றி பிரிட்டனில்‌ பல ஆஸ்‌ 
பத்திரிகளில்‌ ே நாயா ளி 
களுக்கு சிகிச்சை அளிக்கப்‌ 
படுகிறது. இந்தத்துறையில்‌ 
நிபுணரான டாக்டர்‌ ட்‌ 
டன்ஸ்‌ ஒரு பேட்டியில்‌ *இரு 
டி தயக்‌ கோளாறு முதியோர்‌ 
களுக்குத்தான்‌ வருவ 
துண்டு. ஆனால்‌ இப்போ 
தெல்லாம்‌ இளைஞர்களுக்கும்‌ 
இந்தக்‌ குறை ஏற்படுகிற்து. 
சமீபத்தில்‌ 5 வயது சிறுவன்‌ 


ஏற்படுத்தியுள்ள து என்ற 
உண்மையை அனைவரும்‌ 
ஒப்புக்கொண்டனர்‌. 


விவாதங்களைத்‌ துவக்கி 
வைத்துப்‌ பேசிய சோவியத்‌ 
அரங்கின்‌ வணிக இயக்குந. 
ரான டாக்டர்‌ தெனிசோவ்‌, 
சோவியத்‌ அயல்‌ வர்த்தக 
நிறுவனங்களான . டெக்‌ 
மாஷ்‌ எக்ஸ்போர்ட்‌? 
ஆகியவற்றின்‌ பங்கையும்‌, 
அவற்றின்‌ நடவடிக்‌ ககளை 
ஒருவனுக்கு. சிகிச்சை. செய்‌ 
தேன்‌. எலக்ட்ரானிக்‌'முறை 
சிகிச்சைமூலம்‌ இதயம்‌ எவ்‌ 
வளவு பலஹீனமாயிருப்பி 
னும்‌ அதை 
யும்‌ 2? என்றார்‌. 


இந்த “எலக்ட்ரானிக்‌” 
கருவி தற்போது வர்த்த ரீதி 
யிலும்‌ பிரபலமடைந்து வரு 
கிறது. வெளிநாடுகளிலும்‌ 
இதற்கு பெருத்த அளவில்‌ 
வரவேற்பு உள்ளது. .தயா 
ரிப்பாளர்கள்‌ தங்கள்‌ உற்‌ 
பத்தியில்‌ பாதிக்குமேல்‌ 
வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி 
செய்கிறார்கள்‌. 


சீர்படுத்த முடி 


- சேர்ந்த 


சீவாஜி 


வானொலி, டெலிவிஷன்‌ 
நுணுக்கப்‌ பயிற்சி 

முன்னேறும்‌ நாடுகளைச்‌ 
இளைஞர்களுக்கு 
டெலிவிஷன்‌ 
நுணுக்கங்களில்‌ 
பயிற்சி அளிப்பதற்காக, 
“ நெதர்லாந்து வானொலி 
உலக ஒலிபரப்பு செர்வீஸ்‌ 2 
ஒரு பயிற்சி நிலைய ம்‌ 
ஒன்று தொடங்க உத்தே 
சித்திருக்கிறது. இதற்கு 


வானொலி, 
தொழில்‌ 


முறையும்‌ 22 இளைஞர்‌ 
களுக்கு வானொலி டெலி 
வீஷன்‌ தொழில்‌ துணுக்கங்‌ 
களில்‌ நாலரை மாதம்‌ 
பயிற்சி அளிக்கப்படும்‌. இரு 
முறைகளில்‌ பயிற்சி தரப்‌ 
படும்‌. 

இ ——— 


வெப்பக்காற்றாடி ! 


வெயில்‌ கடுமையாக 
இருந்தால்‌ மின்சாரச்‌ காற்‌ 


றாடியைப்‌ பயன்படுத்து 
கிறோம்‌. இது போல டச்சு 
நாட்டில்‌ குளிர்காலத்தில்‌ 


தொழிற்சாலைகள்‌ ; கிடங்கு 
கள்‌ போன்ற இடங்களில்‌ 
வெப்பமான காற்றை வீசுவ 


தற்கு ஒரு புதுமையான 
£ நிவோலா ”. 


காற்றாடியை 
என்னும்‌ டச்சு கம்பெனி 
தயாரித்திருக்கிறது. “ சீலிங்‌ 
பேஃன்‌ 2 6 ஏர்‌ ஹீட்டர்‌" 


ஆகிய இரு இயந்திர சாத 
ஒன்றாக ச்‌: 


னங்களும்‌ 
சேர்ந்து உருவாக்கப்பட்‌ 
டிருக்கிறது. குளிர்‌ காலத்‌ 
தில்‌ இந்த அதிசயமான 
வெப்பக்‌ காற்றாடி; மிகவும்‌ 
பயனுள்ளதாக. இருக்கிறது. 
[ 1-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி ] 
நிறுவளங்கள்‌ சோவியத்‌ எந்‌ 
திரங்களை வாங்கிபிருப்பதாக 
வும்‌ அவை பூரண திருப்தி 
யை  அளித்துள்ளதாகவும்‌ 
அவர்‌ தெரிவித்தார்‌. எத்த 
கைய உதிரி பாகத்தையும்‌ 
சப்ளை செய்வதற்கானமூறை 
வகுக்கப்‌பட்டிருப்பதாகவும்‌ 
அவர்‌ தெரிவித்தார்‌... ௩ 5 


இந்தியாவின்‌ சதாம்‌ 


mank 


கூட்டுப்‌ பெருங்காயம்‌ 


ாவே நற்சான்று 
காணம்‌ 


வாழ்வு[பெருச்கும்‌[மதியே[சக்தி.$ 
மாநிலம்‌ காக்கும்‌ மதியே சக்தி, 

தாழ்வு தடுக்குஞ்‌ சதிரே சக்தி, 
சஞ்சலம்‌ நீக்குந்‌ தவமே”சக்தி. 


AAI AA 
? சூட்டிங்‌ ஒர்ட்டிங்‌ ரகங்களும்‌ எங்களிடம்‌ பார்க்கத்தகுக்தவை$ 
எல்லாவிதமான ஜவுளிதினுசுகளும்‌ கிடைக்கும்‌ ஒரே இடம்‌ !: 
பி. ரா. நாராயணசாமி அய்யா 


்‌ 

த 

ஜவுளி வியாபாரம்‌ | 
s 

: 

3 


பெரியகடைளீதி, திருச்சிராப்பள்ளி-8. 


மில்‌ ஜவுளிகள்‌ எங்களிடம்‌ சில்லரை வியாபாரிகளுக்கு 
_ மொத்தமாகக்‌ கிடைக்கும்‌. 


MAPA NAA APA ANA UN VU APA 


£ கவிஞர்கள்‌ அரசியலில்‌ 
ஈடுபடலாமா ? * என்ற கேள்‌ 
விக்கு 1967-இல்‌ “சோவியத்‌ 
லாண்டு? நேரு பரிசு பெற்ற 
மகாகவி ஜி. சங்கர குரூப்‌ 
பின்வருமாறு விடையளித்‌ 
தார்‌: 


.*படைப்புஎழுத்தாளர்கள்‌ 

தீவிர அரசியலில்‌ ஈடுபடக்‌ 
கூடாது; ஆனால்‌, அவர்கள்‌ 
அரசியலிலிருந்து முற்றிலும்‌ 
வீலகிவீடவும்‌ ௯டாது. 


“எழுத்தாளன்‌ என்பவன்‌ 
சமுதாயத்தின்‌ மத்‌ தியில்‌ 
வாழ்பவன்‌. அவனது சூழ்‌ 
நிலை அவனைச்‌ சிந்திக்கத்‌ 
தூண்டுகிறது. அது அவ 
னுக்கு உத்வேக மூட்டுகி 
றது. * 


வைர மேகங்கள்‌ ' என்‌ 
னும்‌ தமது அண்மைக்காலக்‌ 
கவிதையை இதற்கு எடுத்‌ 
துக்காட்டாக அவர்‌ கூறினார்‌. 
தமது சுதந்திரத்தைப்‌ பாது 
காப்பதற்காக அமெரிக்க 
ஏகாதிபத்தியத்தை எதிர்த்‌ 
துப்‌ போராடும்‌ வியத்நாம்‌ 
மக்களின்‌ வீரத்தைப்‌ போற்‌ 
றும்‌ கவிதை இது, 


** உன்‌ மனமும்‌ அறிவும்‌ 

கட்டுண்டு கிடக்கின்றன ; 
வீரஞ்செறிந்த சிறுநாட்டின்‌ மீது 
கொடுமைகள்‌ இழைக்க ப்படுகின்றன; 
இநைக்கண்டும்‌, காணுததுபோல்‌ 

நீ நடிக்கிறாய்‌ ! ? 


என்று ‘வைர பேமகங் 
களி' ல்‌ அவர்‌ எழுதுகிறார்‌. 


சைன்‌ அலகால்‌ 


“இந்தக்‌ கவிதைநேரிடை 
அனுபவத்திலிருந்து எழுதப்‌ 
பெற்றதல்ல என்று சிலவிமர்‌ 
சகர்கள்‌ கூறினர்‌. என்றார்‌ 
சங்கர குரூப்‌. 


சிவாஜி 


வ க கயட்ட... | 
கவிஞர்கள்‌ அரசியலில்‌ ஈடுபடலாமா ? | 


£ அதற்கு என்ன பதில்‌ 
கூறினீர்கள்‌? ? என்றுகேட்ட 
பொழுது அவர்‌ சொன்னார்‌ : 


“இத்தகைய விமர்சனத்‌ 
திற்குப்‌ பதில்‌ ஒன்றும்‌ 
தேவையில்லை ! ஒரு விஷ 
யத்சை நேரிடையாகப்‌ 
பார்க்காவிட்டாலும்‌, மனக்‌ 
கண்ணால்‌ பார்க்க முடியும்‌. 
மனிதகுலம்‌என்பதுஒன்றே. 
துன்பமும்‌ வேதனையும்‌ அனை 
வருக்கும்‌ ஒன்றே. இந்த 
உண்‌ மையை நாம்‌ பகிர்ந்து 
கொள்ள முடியும்‌, ? என்றார்‌ 
சங்கர குரூப்‌. 


பாட்ரிஸ்‌ லுமும்பா பற்றிய 
அவரது கவிதையில்‌ இந்த 
உண்மையைக்‌ காண்கி 
றாம்‌. லுமும்பாவின்‌ துயர 
முடிவுக்கு வருத்துவதோடு, 
அதில்‌ “புதியஆப்ரிக்கரவின்‌ 
பிறப்‌” பையும்‌ காண்கிறார்‌, 
சங்கர குரூப்‌. 


“அநீதியால்‌ ஆத்திரம்‌ 
மூளும்போது கருணையே 
வெல்கிறது.நாநிகளிடையே 
சகோதர உணர்வு நிலவ 
வேண்டும்‌. இதற்கு இடை 
யூறு நேரும்பொழுது, துய 
ரம்‌ உண்டாகிறது. இந்தச்‌ 
சகோதர உணர்வைச்‌ சீனா 
மீறி வீட்டது. அதிதீவிர 
தேசியவாதம்‌ அதன்‌ இலட்‌ 
சியங்களை த்திரித்துவிட்ட து” 
என்றார்‌ சங்கர குரூப்‌. 


நாங்கள்‌ பல விஷயங்க 


ளைப்‌ பற்றிப்பேசினோம்‌. அப்‌ 


பொழுது (சோவியத்‌ 
லாண்டு? நேரு பரிசுகளைப்‌ 


பற்றி திரு குரூப்‌ கூறினார்‌. 


அமைதியையும்‌ முக்‌ 
போக்சையும்‌ இலட்சியமா 
கத்‌ கொண்ட ஒரு நாட்டிலி 


5, கைத்தம்‌,பட்று, நால்‌£மீல்‌ ஜவுளீகளுக்கு / 


MN.PI€கந்திரம்‌ ச 


ii) DICTED... 44௪ 


ச 
௧௨௧௦௨௫௨௨௦௪ 


ருந்து பரிசு பெறுவது ஓர்‌ 
ஆசிரியனுக்குக்‌ கிடைக்கும்‌ 


கெளரவமாகும்‌. எனது 
இலட்சியத்திற்குக்கிடைத்த 
பரிசாகவே நான்‌ தைக்‌ 


கருதுகிறேன்‌, சர்வதேசநல்‌ 
லிலண க்கமும்‌, ஆக்க பூர்வ 
மான சமாதான சகவாழ்வும்‌ 
இவ்வுலகில்‌ நிலவுவதற்குத்‌ 
தொண்டாற்ற வேண்டும்‌ 
என்பதே என்‌ இலட்சியம்‌. 


“£சோலீயத்‌ யூனியனுடன்‌ 
நாம்‌ நட்புறவு கொண்டால்‌, 
மனித குல முற்போக்கைப்‌ 
பற்றி புதியதொரு கருத்தை 
உருவாக்கிக்‌ கொள்ளவும்‌, 
தேசியச்‌ சீரமைப்பை முற்‌ 
போக்குவழியில்‌ அமைக்க 
வும்‌ உதவீயாக இருக்கும்‌. ? 


தனக்குப்‌ பிடித்த ரஷ்பக்‌ 
கவீஞர்களையும்‌,எழுத்தாளர்‌ 
களையும்‌ பற்றித்‌ தீரு. சங்கர 
குரூப்‌ கூறியதாவது : 


“புஷ்கின்‌ எனக்கு மிகவும்‌ 
பிடித்தமான கவிஞர்‌. 
உணர்ச்சிகளை வெளியிடுவ 
திலும்‌, சொற்ககாக்‌ கையா 
ளூவதிலும்‌ அவர்‌ ஒரு மன்‌ 
னன்‌. கவிதை என்பது 
உணர்ச்சியையும்‌, கற்பனை 
யையும்‌ வெளியிடுவது அல்‌ 
லவா ? புஷ்கின்‌ கவிதையில்‌ 
நாம்‌ உணர்ச்சியையும்‌, 
மொழியையும்‌ பகுத்துப்‌ 
பார்க்க இயலாது. எனவே, 
புஷ்கின்‌ ஒரு கவிதை மன்‌ 
னன்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ” 


லெனினைப்‌ பற்றிய மாய 
காவ்ஸ்கியின்‌ கவிதை தமக்‌ 
குப்‌ பிடித்திருக்கிறது எண்‌ 
றும்‌, “கலை என்றால்‌ என்ன?? 
என்ற டால்ஸ்டாயின்‌ நூல்‌ 
இளமைப்‌ பருவத்தில்‌ தன்‌ 
னப்‌ பெரிதும்‌ ஆட்கொண் 
டது என்றும்‌ திரு. சங்கர 
குரூப்‌ கூறினார்‌. 


மாக்ஸிம்‌ கார்க்கியின்‌ 
வாழ்க்கை வரலாறு என்னை 
மிகவும்‌ கவர்ந்து. இருளி 
லிருந்து மேன்‌ மேலும்‌ 
ஒளியை நோக்கிச்‌ செல்‌ 
லும்‌. ஒரு மனிதனை நான்‌ 


கண்டேன்‌. அவர. எழுத்‌ 
துக்களில்‌ முற்போக்குச்‌ 
சிந்தனைகள்‌ ஒளி வீசு 
வதைக்‌ கண்டேன்‌. 


உழைப்பே அழகு? என்பது, 
கார்க்கியின்‌ தத்துவம்‌, 
உழைப்பால்‌ தான்‌ உலகும்‌ 
வாழவும்‌ மிகுந்த அழகு 
செறுகின்றன; முக்கியத்‌ 
துவம்‌ அடைகின்றன? 
என்று திரு. சங்கர குரூப்‌ 
கூறுனார்‌. 


சோவிய.த்‌ இலக்கியம்‌ 
இந்தியாவில்‌ பரவ வேண்‌ ழ்‌. 
மென்றும்‌, இந்திய சோவி 
யத்‌ நட்புறவு. நெருக்கமாக 
உளருவ.தற்கு அது. உதவு 
மென்றும்‌ அவர்‌ சொன்னார்‌, . 
“கலாசாரத்‌ தூதுக்குழுக்‌ 
களின்‌ பரிமாற்றத்தால்‌ இரு 
நாடுகளிடையே நேச உறவு 
கள்‌ வலுத்து வருகின்றன. 
கலாசாரக்‌ குழு அமைப்பில்‌ 
இங்கு மிகுந்த கவனம்‌ 
செலுத்‌ தப்படவேண்டும்‌, 
இங்கு. ரஷ்ய மொழியைக்‌ 
கற்பதற்கும்‌ அதிக ஊக்கம்‌ 
அளிக்கப்பட வேண்டும்‌ , 
இந்தீயாவில்‌ த்வத்‌ 
பள்ளிகள்‌ மிகச்‌ சிலவே 
கேரளத்தைச்‌: சேர்ந்த ஒ 
வர்‌ ரஷ்ய. மொழிப்‌ பள்‌௭ 
கள்‌ மிகச்‌ சிலவே. கேரளத்‌ 
தைச்‌ சேர்ந்த ஒருவர்‌ ரஷ்ய 
மொழி கற்கவேண்டுமானால்‌ 
நெடுந்தொலைவு செல்ல 
வேண்டியிருக்கிறது. இந்‌ 
திய. . நாட்டின்‌ எல்லாப்‌ 
பகுதிகளிலும்‌ இருக்குமாறு 
ரஷ்யமொழிப்‌ பள்ளிகள்‌ 
நிறுவுதல்‌ வேண்டும்‌. 


திண்டிவனம்‌ ஐ. மு, கோ. 
O. S. 44/68 

மைனர்‌ முத்து, கிருஷ்ணன்‌ 
வகையறா - வாதிகள்‌ 

திண்டி வனம்தாலுக்கா கர சானூர்‌ 
கிராமத்திலிருக்கும்‌ முத்து கிருஷ்‌ 
ணம்‌ பிள்ளை குமாரர்‌ விஜயராகவ 
பிள்ளை-1, தெயாச்‌ குமாரர்‌ முத்து 
கிருஷ்ணம்பிள்ளை.2 பிரதிவாதிகள்‌ 


1 சுப்ரமணியசர்மா 
D. தாமோதரன்‌ 


8/7702/107 அட்வகேட்ஸ்‌. 


பிலவங்க மாசி 23 


இந்தியாவில்‌ ஏறத்தாழ 
18 இலட்சம்டன்மீன்கிடைக்‌ 
கிறது. அதில்‌ ஆறு, குளம்‌, 
குட்டை முதலான நீர்நிலை 
களிலிநந்து கிடைப்பது 87 
சதவிகிதமாகும்‌. இவற்றிலி 
ருந்து கிடைக்கும்‌ இந்த 
மிகக்‌ குறைவான அளவை 
நவீன ரீதிகளில்‌ உயர்த்து 
வதற்குப்‌ பல வழிகள்‌ இருக்‌ 
கின்றன. 


இனிய நீர்க்குட்டைகளில்‌ 
வளர்க்கும்‌. மீன்களில்‌ உள்‌ 
சூர்‌ ரகம்‌, வெளியூர்‌ ரகம்‌ 
இரண்டையும்‌ கலக்கவிட்‌ 
டுத்தோற்றுவித்தமீன்‌ இனங்‌ 
கள்‌ மீன்‌ வளர்ப்புத்‌ தொழி 
லுக்கே ஒரு பெரிய அச்சத்‌ 
தையும்‌, நம்பிக்கையொளி 
கையும்‌ தந்துள்ளன. நல்ல 
தரமுள்ள மீனினங்கள்‌ இல்‌ 
லாத குளங்களில்‌ இந்தக்‌ 
கலப்பினமீன்‌ களை அறிமுகப்‌ 
படுத்தி வெற்றிகரமாக 
வளர்க்கலாம்‌. தரமான மீன்‌ 
இனங்களை உண்டாக்குவ 
தற்கு வங்காளத்தில்‌ அணை 


அணையாகத்‌ தடுத்து மீன்‌ 


வளர்க்கும்‌ முறை ஒன்று 
கடைப்பிடிக்கப்பட்டு வந்‌ 
தது. இப்பொழுது அத 
முறை மத்தியப்‌ பிரதேசத்‌ 
தின்‌ வடகிழக்குப்‌ பிராந்தி 
யங்களிலுள்ள பல நீர்‌ நிலை 


களிலும்‌ பின்பற்றப்பட்டு 
நடத்தப்பட்டு 


வருகிறது, 
இம்முறை இன்னும்பல இட.ங்‌ 


_ களிலும்‌ பரவுமானால்‌ இந்தி 


யாவில்‌ நிலவும்‌ மீன்‌ உண 
வுப்‌ பற்றக்குறையை நீக்கி 
விட முடியும்‌. 


மீன்‌ குஞ்சுகளை வளர்ப்‌ 
பதும்‌, இனவிருத்தி செய்‌ 
வதும்‌ பற்றிச்‌ சமீப. காலத்‌ 
தில்‌ பல பல ஆராய்ச்சிகள்‌ 
மேற்கொள்ளப்பட்டன, 
அவ்வாராய்ச்சிகளின்‌ பய 


னாக. அவற்றை மிக விரை 


வாக இனவிருத்தி செய்து 


நல்ல முறையில்‌ வளர்ப்பது 
குறித்த பல உண்மைகள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.' 
இன்று நாட்டில்‌ ஏராளமான 
டகுளங்குட்டைகள்‌ வெறும்‌ 


சிவாஜி 


பாசியும்‌, நீர்ச்செடிகளும்‌ 
வளர்வதற்கிடமாகி வீணா 
கக்‌ கிடக்கின்றன. எதற்கும்‌ 
பயனற்ற நீர்ச்‌ செடிகளைத்‌ 
தண்ணீரில்‌ வளரவீடாமல்‌ 
கட்டுப்படுத்த இப்போது 
பல வழிதுறைகள்‌ கண்‌ 
டறியப்பட்டிருக்கிறது. அம்‌ 
முறைகளைக்‌ கடைப்பிடித்து 
வேண்டாத நீர்ச்செடிகளைக்‌ 
கட்டுப்படுத்திக்‌ குறைத்து 
வளர்ப்புக்கு ஏற்பாடுகள்‌ 
செய்யலாம்‌. சதுப்பு நிலங்‌ 
களையுங்கூடச்‌ சீர்ப்படுத்தி 
அங்கெல்லாம்‌ மீன்‌ வளர்ப்‌ 
புப்‌ பண்ணகளைத்‌ தொடங்‌ 


கலாம்‌. ஒரிஸ்ஸாவிலும்‌, 
திரிபுராவீலும்‌ இதுபோலச்‌ 
செய்யப்பட்டு வருகிறது, 


விவசாயத்திற்கு உதவும்‌ 
தண்ணீரிலும்‌ மீன்‌ வளர்ப்‌ 
பதற்கு வாய்ப்புக்கள்‌ இருக்‌ 
கின்றன. இப்படிப்‌ பாசன 
நீரை மீன்‌ வளர்ப்புக்கும்‌, 


அகேகசமயம்‌ வயலுக்கும்‌ 
உபயோகித்துக்‌ கொள்வ 
தில்‌ இரட்டிப்பு நன்மை 
இருக்கின்றது. 


இதந்தியாவில்மீன்பண்‌ ண 
வளர்ப்புக்குச்‌ சாதகமாய்‌ 
உள்ள குளங்குட்டை களில்‌ 
மிகச்‌ சிறு பகுதியே இன்று 
பயன்படுத்திக்கொள்ளப்படு 
கின்றது. சுமார்‌ 15 இலட்‌ 
சம்‌ ஏக்கர்‌ நீர்ப்பரப்பு 
உபயோகப்படுத்திக்‌ கொள்‌ 
ளப்படாமல்‌ வீணே கிடப்‌ 
பதாக மதிப்பிடப்பட்டிருக்‌ 
கிறது. இன்று சுமார்‌ 10 
இலட்சம்‌ ஏக்கர்‌ நீர்ப்பரப்‌ 
பில்‌ இரண்டு இலட்சம்‌ டன்‌ 
மீன்‌ கிடைப்பதால்‌ வீணே 
கிடக்கும்‌ சொன்ன 18 
இலட்சம்‌ ஏக்கர்‌. நீர்ப்பரப்‌ 
பையும்‌ நாம்‌ பயன்படுத்தி 
மீன்பண்ணை தொடங்கிவிட்‌ 
டால்‌ இன்னும்‌ 8 இலட்சம்‌ 
டன்‌ மீன்‌ உணவு நமக்குக்‌ 
சுலபமாகக்‌ கிடைக்கும்‌. 


உப்பு நீருள்ள இடங்களில்‌ 
மீன்‌ வளர்ப்புக்கு அறிவியல்‌ 
ரீதியான முறை எதுவும்‌ 
கடைப்பிடிக்கப்படுவதில்லை 
இடங்களுக்கேற்றபடி அனு 


மீன்‌ வளர்ப்புக்குள்ள வாய்ப்புக்கள்‌ 


_ டாக்டர்‌ வி. ஜி. ஜீவ்ரான்‌ 


பவ ரீதியில்‌ கண்டறிப்பட்ட 
நடைமுறைகளில்‌ அவை 
கள்‌ வளர்க்கப்படுகின்றன. 
நம்‌ நாட்டில்‌ உப்புநீர்‌ உள்ள 
குட்டைகளும்‌, கழிகளும்‌ 
ஏராளமாக இருக்கின்‌ றன. 
நல்ல தண்ணீர்க்‌ குளங்‌ 
களில்‌ விஞ்ஞான ரீதியான 
மீன்‌ வளர்ப்புப்‌ பண்ண 
நடத்துவது போல உப்பு 
நீர்க்‌ தேக்கங்களிலும்‌ மீன்‌ 


பண்ணைகள்‌ நடத்தப்பட்‌ 
டால்‌ மீன்‌ உற்பத்தியை 
இன்னும்‌ அதிகரிக்கச்‌ 
செய்ய முடியும்‌. 


நம்‌ நாட்டில்‌ நீர்ப்பாசனத்‌ 
திற்காக ஐந்தாண்டுத்திட்ட 
காலங்களில்‌ கட்டப்பட்ட. 
பெரிய பெரிய அனை கள்‌ பல 
இருக்கின்றன. அந்த அனை 
களின்‌ நீர்த்தேக்கங்கள்‌ தம்‌ 
நாட்டின்‌ நீர்ப்பரப்பை 
மேலும்‌ அதிகரிக்கச்‌ செய்‌ 


துள்ளன. இந்த நீர்த்‌ தேக்‌ இ 


கங்களிலும்‌ மீன்‌ வளர்த்தலை 


்‌ நவீனமுறைகளில்‌ தொடங் 


கிப்‌ பெரும்‌ பயன்‌ பெறலாம்‌. 


மீன்‌ வளர்ப்பில்‌ மட்டுமல்‌ 
லாது மீன்‌ பிடிக்கும்‌ முறை 


கசரிலும்‌ அறிவியல்‌ ரீதியான ந 
பல நவீனமுறைகளை இந்தி %$ 


யாவில்‌ புகுத்த வேண்டும்‌. 
அப்பம்ப்‌ புகுத்தினால்‌ இப்‌ 
போது கிடைப்பதைவீட 
அதிகமாக கண்டுமுதல்‌ 
கிடைக்கும்‌. 


நம்முடைய தொழிற்சாலை 
கள்‌ பெருகி வருவதன்‌ கார 
ணமாக ஆறுகள்‌ ம ட்‌ றும்‌ 
நீரோட்டங்களில்‌ தொழிற்‌ 
சாலைக்‌ கழிவுகள்‌ அதிகமா 


கக்‌ கொண்டு வந்து தள்ளப்‌ ந 
படுகின்றன. இப்படிக்‌ கழி % 


வுப்பொருள்கள்‌ தள்ளப்‌ 


7 


- 


பயயப்பப ப பயயயயயயரயய 


அதத போப்கில | 
காந்தீய 
சாவோதய 
பூமீதான 
கிராமதான 
இலக்கியம்‌ 
பத்தீரீகை 
துல | 


பது சிரமம்‌. எனவே நகர்ப்‌ ந. 


புறக்கழிவுகளையும்‌, தொழிற்‌ 


சாலைக்‌ கழிவுகளையும்‌, ஆறு; 9... 
குளம்‌ முதலானவற்றில்‌ தள்‌ $ 


ளாதபடி கட்டுப்படுத்தினால்‌ ்‌ 


[ 8-ம்‌ பக்கம்‌ பார்க்க ] 


மயயயயயயயயயயயயயபயா 


Kogd No ‘M. 3398 
[ 3-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி ] 


மூதல்மகசூல்‌17குவின்டால்‌, 
இரண்டாம்முறை 87 குவின்‌ 
டால்‌, மூன்றாம்‌ முறையாக 
92 குவின்டாலாக மொத்தம்‌ 
ஹெக்டேர்‌ ஒன்றுக்கு 116 
குவின்டால்‌ மகசூல்‌ கண்டி 
ருக்கிறார்கள்‌. ஆதிக மகசூல்‌ 
பெற மூன்றாவது முறை முக்‌ 
கியப்‌ பயிரின்‌ வரிசைகளுக் 
கிடையில்‌ வேறு. ஏதாவது 
பயிர்‌ செய்வது. 


'இம்முறையிலும்‌ நம்‌ விவ 
சாயிகள்‌ உற்சாகமும்‌ நிபு 
ண.த்துவமும்‌ காட்டியிருக்‌ 
கின்றனர்‌. உதாரணமாக, 
மைசூர்விவசாயியான பொம்‌ 
மெகெளடா 1968 செப்டம்‌ 
பர்‌ - அக்டோபரில்‌ கரும்புக்‌ 
கிடையில்‌ பீன்ன பயிர்‌ 
செய்து, ஹெக்டேர்‌ ஒன்‌ 
கிக்கு 2,700 கிடீலா பலன்‌ 
கண்டு ரூ 700 உபரி லாப 
மும்‌ அடைந்தார்‌. ஆந்திரப்‌ 
பிரதேசத்துவிவசாயி அஞ்சி 
ரெட்டி வாழைகளுக்கிடை 
யில்‌ பி. 216 எப்‌. பருத்தி 
விளைந்து ஹெஃ்டேர்‌ ஒன்‌ 
றுக்கு ரூ. 4,500 அதிகப்படி 
யான லாபமும்‌ எடுத்தார்‌. 


மத்தியப்‌ பிரதேசத்தி 
லுள்ள போபாலிற்கருகிலி 
ருக்கும்‌ தபோஹ கிராமத்‌ 
தைச்‌ சேர்ந்த விவசாயி 
சாயி ஆஷராம்ஷர்மா கோது 
மையுடன்‌ உருளைக்‌ கிழங்கு 
பயிரிட்டார்‌. முதலில்‌ இவர்‌ 
உருனைக்‌ கிழங்கு நட்டார்‌. 
பின்னர்‌ கிழங்கிற்கு மண்கட்‌ 
டிக்‌ கோதுமைவிதைத்தார்‌, 
உருளைக்‌ கிழங்கு அறுவடை 


EE 


| 


௨. [} 
UY FRE 


ர கண்ணன்‌ க கோ 
goin $ 


129 27 நய 


Edited and Published by its owner S 


Phone No: 2848 


செய்தவுடன்‌ கோதுமைக்கு 
நீர்‌ பாய்ச்சினார்‌. பயிர்‌ நன்றா 
கச்‌ செழித்து ஏப்ரல்‌ “மாதம்‌ 
அறுவடைக்குத்‌ தயாராகி 


விட்டது. ஆஷராம்‌ ஷர்மா” 


ஹெக்டேர்‌ ஒன்றுக்கு 450 
குவின்டால்‌ உருளைக்‌ கிழங்‌ 
கும்‌, 40 குவின்டால்‌ கோது 
மையும்‌ பயன்‌ கண்டார்‌. 


வெங்காயம்‌, கது, மக்காச்‌ 
சோளம்‌, காரமணி, கொத்த 
வரங்காய்‌ இவைகளைக்கருப்‌ 
பம்‌ வயலில்‌ இடைப்‌ பயிரா 
கப்‌ பயிரிடலாம்‌. பரிசோ 
தித்துப்‌ பார்த்ததில்‌ ஒரு 
துண்‌ நிநிலத்‌ நில்ஹெக்டேர்‌ 
ஒன்றுக்கு 17 டன்‌ வெங்கா 
யமும்‌, 48 டன்‌ கரும்பும்‌ 
கிடைத்தன. இதனால்‌ 
கிடைத்த அதிகப்படியான 
லாபம்‌ ரூ. 260. கரும்புடன்‌ 
கது பயிரிட்டத்தில்‌ 12 டன்‌ 
கதுவுடன்‌ 67 டன்‌ கரும்பும்‌ 
பெஹெக்டேர்‌ ஒன்றுக்கு ரூ. 
1,700 அதிக வருமானமும்‌ 
கிடைத்தது. 


இரண்டாவது பரிசோத 
னெச்‌ சாகுபடியில்‌ 28 டன்‌ 
தீவன மக்காச்‌ சோளமும்‌ 


63-5 டன்‌ கரும்பும்‌ கிடைத்‌ . 


சன. இந்த இடைப்பயிர்ச்‌ 
சாகுபடியில்‌ அதிகப்படியாக 
ஹெக்டேர்‌ ஒன்றுக்கு 5,750 
டன்‌ மகசூல்‌ கிடைத்தது. 


இவ்வழியைப்‌ பின்பற்றி 
உற்சாகமுள்ள எந்த விவசா 
யியும்‌ அதிக உணவு ௨ ற்‌ 
பத்தி செய்து, அதிக லாப 
மும்‌ பெறலாம்‌. 


முன்‌ போலல்லாமல்‌ . .தற்‌ 
காலத்தில்‌ பயனுள்ள விவ 
சாயம்‌ செய்ய அனேக வழி 
முறைகளிருக்கின்றன. நம்‌ 
நிபுணர்களும்‌, முன்னோடிக 
ளாகச்சில சகவிவசாயிகளும்‌ 
லாபகரமான விவசாயத்‌ 
திற்கு வழிகாட்டியிருக்கின்‌ 
றனர்‌. மற்றவர்களும்‌ ௮வர்‌ 
களைப்‌ பின்பற்றி, குறைந்த 
மகசூலையும்‌ சிறிய வரும்ப்டி 
யையும்‌. அதிகம"க்கினால்‌, 
விவசாயி, நாடு இருவரின்‌ 
எதிர்காலமுமே . செழித்தச்‌ 
செல்வம்‌ பெருகும்‌. 


சூரியனின்‌ :: எக்ஸ்ரே '” 

சூரியனின்‌ £ எக்ஸ்ரே ” 
படம்‌ என்றதும்‌, 
னுக்கு எலும்புகள்‌ எத்தனை 


என்று கேட்டுவிடாதீர்கள்‌.. 


சூரியனை “விசேஷ முறை 
யில்‌ எக்ஸ்ரே? 
பிடிக்க டச்சு நாட்டில்‌ அற்‌ 
புதமான காமிரா தயாரிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. சாதாரண 
மருத்துவ எக்ஸ்ரே படம்‌ ? 
போன்றதல்ல, இது. மனி 
தனின்‌ உடலை டோரடி௰ம்‌ 
கதீர்ஃள்‌ ஊைடிரவ வதால்‌ 
உள்ளிருக்கும்‌ எலும்புகள்‌ 
படத்தில்‌ வீழுகின்‌ றன. 
ஆனால்‌ அம்மாதிரி சூரிய 
னைப்‌ படம்‌ பிடிக்க முடி 
யுமா? சாதாரண கண்‌ 
ணுடி.களுக்குப்‌ பதிலாக, ஒரு 
காமிராவில்‌ தாமிர லென்ஸ்‌ 
களை' பொறுத்தினார்கள்‌ டச்‌ 
சுக்கார விஞ்ஞானிகள்‌. 
அமெரிக்க வானவெளி ராக்‌ 
கட்‌ மூலம்‌ இக்காமிரா வான 
வெளியில்‌ அனுப்பப்பட்‌ 
டது. சூரியனின்‌ வெளிச்‌ 
சமமே, ஒளிக்‌ கதிர்களாய்ப்‌ 
பயன்‌ படுத்தப்பட்ட து. ராக்‌ 
கெட்‌ 120 மைல்‌ உயரத்‌, 
தில்‌ இருக்கும்போது, சூரி 
யனை இக்காமிரா படம்‌ 
பிடித்தது. பாரசூட்‌ மூலம்‌ 
காமிராவும்‌ போட்டோக்‌ 
களும்‌ பத்திரமாகப்‌ பூமிக்‌ 
குத்‌ திரும்பி வந்தன. 


[ 7-ம்‌ பக்கத்தொடர்ச்சி ] 
மீன்‌ வளர்ப்புக்கு நலமாக 
அமையும்‌. ‘ 


மனித ஆரோக்கியத்திற்கு 
இன்றியமையாத சத்துக்கள்‌ 
தரக்கூடிய மீன்‌ வளர்ப்புச்கு 
நம்முடைய ஆறு, குளம்‌, 
குட்டைகளும்‌, அணைக்‌ 
கட்டு நீர்த்தேக்கங்களும்‌ 
அளிக்கின்‌ றன இந்த வாய்ப்‌ 
பை நன்குபயன்படுத்திமீன்‌ 
உற்பத்தியைப்‌ பெருக்க 
இயன்ற முயற்சிககாயெல்‌ 
லாம்‌ எடுத்துக்‌ செகொள்ள 
வேண்டிய து இன்றைய 
தேவைகளில்‌ ஒன்றாகும்‌. 


சூரிய- 


பட்‌: 


யார்‌ 


P.B.A 
2/7701/106 


Shivaji Tamil Weekly 25—2-— 1968, 


அரியலூர்‌ ட. மு. கேர. 
௦.5. 756/88. E.P. 658/88 
சொரண்‌ அம்மாள்‌ வாதி, 
பழனியாண்டி பிள்ளை- பிரதிவாதி 
“ஜெ நம்பரில்‌ ஜப்தி. செர்த்துக்‌ 


களின்‌ ஏல விற்பனைக்காக இஸ்தி 
யாரின்‌ 
யும்‌ நிர்ணயிக்க 28-2.88ல்‌ குறிப்‌ 
பிட்டிருக்கிறது 
மூலம்‌ அறிவிக்கப்பட்‌ டிருக்கிறது, ' 


ஷரத்துக்களையும்‌ மதிப்பை 
என்பதை இதன்‌ 


14. ஸ்ீனிவரசய்யங்கார்‌. 
1/7700/108 


திண்டிவனம்‌ ட மு கோ. 
S.C. 1008/87 


கிருஷ்ணா & C௦. பார்ட்னர்‌ ப, து. 
சுப்ரமணிய செட்‌ டியார்‌ வாதி 
புலிவன்தி தண்டபாணி உடை 
பிரதிவாதி 
பிரதிவாதி வாதியின்‌ கம்பெனியில்‌ 


பற்றுவரவுசெய்துவந்ததில்‌ பேரேடு 
கணக்குப்படி ரூ.265-82க்குதரவர 
செய்து, 
ஆகேஷபணையிருந்தால்‌ ஆ ராகித்‌ . 
தெரிவித்துக்‌ கொள்ளவும்‌, வு ்‌ 


26--2-68.ல்‌ வாய்தா, 


ருவேங்கடாச்சாரியார்‌ 
அட்வகேட்‌, 


திண்டிவனம்‌ ஐ. மு. கோ. 
5. 0. 599/66 


செஞ்சிதாலுக்கா புதூர்‌ ரங்கசாமி 
கவுண்டர்‌ ௫ வாதி 


ழேதாலுக்கா சாமி . . 
பப - பிரதிவாதி 
இந்தநம்பரில்‌ வாதி பிர திவாதிக்கு 
பாத்யமான ஜப்திசெய்த சொத்துக்‌ 
களை ஏலத்துக்குக்‌ கொண்டு வருவ 
தால்‌ டை ஏலமனுவில்‌ ஏதாகிலும்‌ 
ஆட்சேபணை இருப்பின்‌ 5-3-68-ல்‌ 
ஆஜராகி தொவித்துக்கொள்ளவும்‌; 


ஸ்ரீ. 11. ராஜகோபாலாச்சாரியார்‌ 
4/7703/108 அட்வகேட்‌, 


திண்டிவனம்‌ டி. மு. கோ. 
5. 0. 427/60 


மேச ச்சேரி சிவராமசெட்‌ டியாச்‌ 
வாதி 
மேல்மலையனூர்‌ அமிர்தகண்டேச 
செட்டியாச்‌ . பிரதிவாதி 
இந்த ' நம்பரில்‌ பிரதிவா தியின்‌ 
ஜப்தி செய்த சொத்துக்களை வரதி 


'வாதி ஏலத்துக்கு கொண்டு வருகி 


ச்‌, டே ஏவலமனுவில்‌: ஏதாகிலும்‌ 
ஆட்சேபணை இருப்பின்‌ 7--9- 68ல்‌ 
ஆஜராகிதெ ரிவித்துக்கொள்ளவும்‌, 
ஸ்ரீ, 1). ராஜகோபாலாச்சாரியார்‌ 
4/7704/109 அட்வகேட்‌ , 


ந Triloka Sitaram & Printed by him at his Shivaji News Printers, 2-A, Fort Station. Road, 1" iruchy-2, 


Annual Subscription Inchuding 4 special numbers.Rs 10. 


அட்வகேட்‌, .. 


